NOVEMBER/DECEMBER 2023 


CTA52/BTA52 — இலக்கணம்‌ 5 நம்பியகப்பொருள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ -— (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 


= 


்‌] 


11 


10. 


அச்‌ 


D> அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
“” அறத்தொடு நிலை நிகழுமிடங்கள்‌ யாவை? 


குறிஞ்சித்‌ திணைக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது 
எவையெவை? 


தலைவி எய்தும்‌ புணர்ச்சியின்‌ வகையினை எழுதுக, 
களவியல்‌ கூறும்‌ தெளிவு பற்றி எழுதுக. 
இரவுக்குறி எத்தனை? அதன்‌ வகைகள்‌ யாவை? 
வரைதல்‌ வேட்கை என்றால்‌ என்ன? 

வரைவு என்றால்‌ என்ன? 


உடன்போக்கிடையீடு என்றால்‌ என்ன? அதன்‌ 
வகைகளுள்‌ இரண்டனை விளக்குக. 


பரத்தையர்‌ பிரிவின்‌ வகைகள்‌ யாவை? 


களவில்‌ கூற்றிற்கு உரியர்‌ யார்‌? 


842 


112 


12. 


13. 


14. 


15. 


பகுதி ஆ - (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ) 
(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 
(அ) 


(ஆ) 


பாலைத்‌ திணைக்குரிய கருப்பொருள்களை கூறுக. 
(அல்லது) 
மெய்யுறு புணர்ச்சி நிகழும்‌ தன்மையை எழுதுக. 
பிரிவு வழி மகிழ்ச்சி, பிரிவு வழிக்‌ கலங்கல்‌ பற்றி 
எழுதுக. 
(அல்லது) 


இடந்தலைப்பாட்டின்‌ வகை விரி குறித்து 
விளக்குக. 


பகற்குறி வகை விரிகளை எழுதுக. 
(அல்லது) 


வரைவிடை வைத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிவு பற்றி 
விளக்குக. 


கற்பொடு புணர்ந்தக்‌ கவ்வையின்‌ வகை பற்றி 
விளக்குக. 


(அல்லது) 
செவிலி புலம்பல்‌ பற்றி எழுதுக. 


உணர்த்த உணரும்‌ ஊடற்குரியக்‌ கிளவிகள்‌ 
யாவை? 


(அல்லது) 
கூற்றிற்கு உரிமை உடையார்‌, உரிமை இல்லாதவர்‌ 


யாவர்‌? 


2 842 


16. 


பகுதி இ--(8% 10-30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


வாயில்களுக்குரியச்‌ செயல்பாடுகள்‌ பற்றி விவரிக்க. 
களவியல்‌ பாங்கற்‌ கூட்டம்‌ குறித்துக்‌ கட்டுரை வரைக. 


ஒருவழித்‌ தணத்தல்‌ என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளை 
விளக்குக. 


தலைவி அறத்தொடு நிற்றலை விளக்கி எழுதுக. 


அகப்பாட்டு உறுப்புகளுள்‌ திணை, கைகோள்‌, கூற்று, 
கேட்போர்‌, இடம்‌ ஆகியவற்றை ஆய்ந்துரைக்க. 


3 812 


